156 


பிரிவின்றி மாயையின்‌ கருப்ப த்தில்‌ ஓருருவாக த்‌ தோன்‌ 
நிச்‌ சூரபதுமனெனும்‌ பெயர்கொண்டிருந்தனர்‌. 


இங்ஙனம்‌, இவ்வரலாற்றின்படி குரபதுமன்‌ பிறப்ப 
தற்கு முன்னரேயே சுப்பிரமணியபெருமா னிருந்தன 
னென்பதூஉம்‌, சம்பவகாண்டத்து ௨௬-வது அத்தியாய 
மியம்புமாறு சூரபதுமன்‌ பிறந்து அரசுசெய்து தேவர்‌ 
களை வருத்தியபின்‌ அவன்‌ சம்புமைந்தனாக வந்தன 
னென்பதூ ௨ம்‌ இயைபின்றென ஓராசங்கை நிகழும்‌. 
இங்ஙனுணர்வ தென்னெனின்‌.-—குமாரபகவான்‌ என்று 
முள்ளவனென்றும்‌, சூரபதுமன்‌ காலத்துள்ள விண்டு 
முதலிய தேவர்கள்‌ தோன்றுமுன்னரேயே பாசடை 
மறை தீவிளி போல அவன்‌ தன்னிலைக்கட்‌ குய்யமா 
யிருந்து அனுபவானந்தம்‌ போலப்‌ பின்னர்ப்‌ பகிர்முகப்‌ 
பட்டனனெனவும்‌, பகிர்முகப்படற்கு முன்னுள்ள பூருவ 
காலமே “முன்னொரு கற்பத்தில்‌”” என உபதேசகாண்டத்‌ 
தின்‌ ௩ ம்‌ அத்தியாயத்து ௪-ம்‌ சுலோகத்தில்‌ வெளிப்படு 
கிறதெனவு முணரவேண்டு மென்க. 


(£0) 


சடகுகேசனை உபாசிக்குநர்‌ எய்துங்கதி யாது? 


தந.--யஜுர்வேதத்துப்‌ பிருஹதாரண்யகோபறிஷத்இன்‌ 
௬-ம்‌ அத்தியாயத்து ௪-வது பிராஹ்மணத்தில்‌ “யாரெப்‌ 
படிச்‌ செய்கின்றாரோ யாரெப்படி யாசரிக்கின்றாரோ 
அவரப்படி யாகின்றார்‌'” எனும்‌ பொருள்‌ பெறப்படுத 
லின்‌, அவரவர்‌ நின்ற நிலைப்படி கதி சித்திக்குமென்றல்‌ 
சரதம்‌. ஆகலிற்‌, குகேசளை உருவத்தியானஞ்‌ செய்கு 
ரெவ்வித வுருவத்தை, “ஸோஹம்‌ பாவனை'யா லுபாசிப்‌ 


பரோ அவ்வித வருவத்தையடைவர்‌; எவ்விதவுருவில்‌ 


[57 


இலயமாவதற்கு அந்தப்‌ பாவனையாற்‌ பழகிவருவடி 
அவ்விதவுருவில்‌ இறுதியில்‌ இலயமடைவர்‌: உருவச்‌ 
சித்தியைச்‌ சாரூபகதியென்றும்‌ உருவத்தில்‌ ர பட 
சித்தியைச்‌ சாரூபத்திற்குஞ்‌ சாயுச்சியத்திற்கும்‌ நடுநிலை 
யென்று மெண்ணலியைபு என்ப; உருவத்தை அன்‌ னிய 
மாகப்‌ பூசிப்பதனானும்‌ தியானிப்பதனானு முண்டா 
நின்ற சிவபுண்ணியத்தால்‌ அப்புண்ணியர்‌ சா 
சாமீப கதிககாயடைவர்‌. இத்தீர்வுக்குச்‌ GE 
அதர்வணவேதத்து நாரதபரிவ்ராஜகோபநீஷத்தின்‌ டு - eh 
உபதேசத்தில்‌ “இறுதிநாளில்‌ எவன்‌ எந்த ரூபத்தை 
நினைத்துக்கொண்டு தேகம்‌ விடுகின்றானோ அதும்‌ 
ரூபத்தை யடைகின்‌ ருனேயன்றி வேறின்றென்‌ றல்‌ ண 
யின்‌ ஆஞ்ஞை: அன்னியதாசாரத்தின லந்தா 5 லே 0 
மடைகின்றான்‌'? எனவரும்‌ என்ப, உருவச்சித்தியா ட 
சாரூப கதியுஞ்‌ சாலோக சாமீப கதிகளைப்போல. அபர 
முத்தியாகலின்‌, மீண்டும்‌ பூவுலகிற்பிறக்கும்‌ நீர்த்தென்‌ 
னின்‌, நிட்காமமுண்டாகி ஞானத்தின்‌ முயன்று முடிவு 
பெருதார்க்குண்டாய யாதொரு சாரூபம்‌, அன்னணம்‌ 
பிறக்கு நீர்த்தாகாமல்‌ அதினின்றே சில காலவளவை 
யில்‌ ஞானமடைந்து பரமுத்தியாய சாயுச்சியமெய்து 
நீர்த்தாகும்‌: அதுபோலப்‌ புவியில்‌ ஞானசமாதி கூடிப்‌ 
பெத்தத்திற்கும்‌ பரமுத்திக்கும்‌ நடு நீர்கொண்ட சீவன்‌ 
முத்தரான ஞானிகளுள்‌, சுந்தரமூர்த்தி சுவாமிகளொப்‌ 
பத்‌ தூலவுடம்பை நீக்காமலும்‌ மறைக்காமலும்‌ அ 
துவவுலகுக்கெய்தினோரும்‌ மீண்டிப்புவியிற்‌ வ 
திங்குச்‌ சீவன்முத்தராகச்‌ சஞ்சரித்ததுபோல அங்குஞ்‌ 
சீவன்முத்தராகவே சஞ்சரித்துச்‌ சிலகாலவளவையிற்‌ 
பரமுத்தியடைவர்‌: அது புரைய உருவத்தில்‌ இலயமானா 
ரும்‌ இப்புவியிற்‌ பிறவாது சீவன்‌ முத்தராகவேயிருந்து 
கற்பாந்தத்திற்‌ பரமுத்தியடைவர்‌: இத்தீர்வுக்குச்‌ சான்‌ 


